GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN/ 467 /2009 -11 . 
[Price : Rs. 1 . 60 Paise . 


OF T 


KAMIT 


NMEN 


* " HT 
- - - 

ப 
PIE 


FA 


SEEDS 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


F + 


. 


NADO 


4 


11 


TRUT 


( H ALON 


LONE TRY 


TIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 45 ] 


CHENNAI, WEDNESDAY, FEBRUARY 18 , 2009 

Maasi 6 , Thiruvalluvar Aandu - 2040 


Part II - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 
புதுக்கோட்டை மாவட்டத்திலுள்ள திருமயம் வட்டத்தை பிரித்து பொன்னமராவதியைத் தலைமையிடமாகக் 

கொண்டு புதிய வட்டம் அமைத்தல் . 

[ அரசாணை ( நிலை ) எண் 62, வருவாய் [ வ.நி .1(1)துறை , 18 பிப்ரவரி 2009.) 
No. II (2 )/ REVI80( a - 1)/2009 . 

தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயம் வட்டத்தைப் பிரித்து , 
2009ஆம் ஆண்டு பிப்ரவரித் திங்கள் 19 ஆம் நாளிலிருந்து பொன்னமராவதி தலைமையிடமாகக் கொண்டு பொன்னமராவதி 
வட்டமொன்று , கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குறுவட்டங்களைத் தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு 
செயல்படும் . 

2 . புதிய பொன்னமராவதி வட்டத்தில் உள்ளடங்கும் 1 . பொன்னமராவதி , 2 . காரையூர் , 3 . அரசமலை ஆகிய 
குறுவட்டங்கள் மீது , தற்போது திருமயம் வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் , இனி பொன்னமராவதி வட்டாட்சியரால் 
2009 ஆம் ஆண்டு பிப்ரவரித் திங்கள் 19 ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 
வ . எண் . குறுவட்டத்தின் பெயர் . 

வருவாய் கிராமங்களின் பெயர் . 
( 2 ) 
பொன்னமாரவதி 

திருக்களம்பூர் 
கீழக்குறிச்சிப்பட்டி 
வார்ப்பட்டு 
பொன்னமராவதி ( மேற்கு ) 
பொன்னமராவதி (கிழக்கு ) 
தூத்தூர் 
கண்டியாநத்தம் 
ஆலவயல் 
நாத்துப்பட்டி 
செம்மலாப்பட்டி 
தேனூர் 

ஆர் . பாலக்குறிச்சி 
DTP - ||- 2 EX . ( 45 ) 

[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ . எண் . 


குறுவட்டத்தின் பெயர் . 


குறுவட்டத்தின் பெயர் . 


வருவாய் கிராமங்களின் பெயர் . 


வ.எண் . 


காரையூர் 


ஒலியமங்கலம் 
ஆவாம்பட்டி 
வெள்ளையக்கவுண்டன்பட்டி 
உசிலம்பட்டி 
மரவாமதுரை 
இடையாத்தூர் 
காரையூர் 
மேலத்தானியம் 
முள்ளிப்பட்டி 
சூரப்பட்டி 
வடக்குப்பட்டி 
கீழத்தானியம் 
கழனிவாய்ப்பட்டி 
காரணப்பட்டி 
அம்மன்குறிச்சி 
நகரப்பட்டி 
கல்லம்பட்டி 


அரசமலை 

அரசமலை 
மதியானி 
சாத்தனூர் 
செவலூர் 
நல்லூர் 
சித்தூர் 
கூடலூர் 
வாழக்குறிச்சி 
நெய்வேலி 
சுந்தரம் 
கோவனூர் 
மேக்கினிப்பட்டி 
நெரிஞ்சிக்குடி 
வெள்ளக்குடி 1 பிட் 
வெள்ளக்குடி 2 பிட் 
சேரனூர் 
மூலங்குடி 
கொன்னையூர் 
மேலமேல்நிலை 

செம்பூதி 
புதுக்கோட்டை மாவட்டத்திலுள்ள ஆலங்குடி வட்டத்தை பிரித்து கறம்பக்குடியைத் தலைமையிடமாகக் 

கொண்டு புதிய வட்டம் அமைத்தல் . 

( அரசாணை (நிலை) எண் 63 , வருவாய் (வ .நி.1(10)துறை, 18 பிப்ரவரி 2009.) 
No.II(2)| REV/80(a-2)/2009 . 

தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி வட்டத்தைப் பிரித்து , 
2009ஆம் ஆண்டு பிப்ரவரித் திங்கள் 19 ஆம் நாளிலிருந்து கறம்பக்குடி தலைமையிடமாகக் கொண்டு கறம்பக்குடி 
வட்டமொன்று , கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குறுவட்டங்களைத் தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு 
செயல்படும் . 

2 . புதிய கறம்பக்குடி வட்டத்தில் உள்ளடங்கும் 1 . கறம்பக்குடி 2 . மழையூர் ஆகிய குறுவட்டங்கள் மீது , தற்போது 
ஆலங்குடி வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் , இனி கறம்பக்குடி வட்டாட்சியரால் 2009 ஆம் ஆண்டு 
பிப்ரவரித் திங்கள் 19 ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ . எண் . 


குறுவட்டத்தின் பெயர் . 


கறம்பக்குடி 


வருவாய் கிராமங்களின் பெயர் . 

( 3 ) 
கறம்பக்குடி 
பிலாவிடுதி 
தீத்தான் விடுதி 
ராங்கியன் விடுதி 
குளந்திரான்பட்டு 
செங்கமேடு 
திருப்பாக்கோவில் 
ஒடப்பவிடுதி 
சின்னான் கோன்விடுதி 
காட்டாத்தி 
கலியரான் விடுதி 
கிளாங்காடு 
முதலிப்பட்டி 
பாப்பாப்பட்டி 
கல்லுமடை 
ரெகுநாதபுரம் 
புதுவிடுதி 
கீராத்தூர் 
தட்டாமனைப்பட்டி 
அம்புக்கோவில் 
மருதன் கோன் விடுதி 
மயிலன் கோன்பட்டி 
கறம்பவிடுதி 
வாண்டான் விடுதி (வடக்களூர் வட்டம் ) 
பேயாடிப்பட்டி | 
பந்துவக்கோட்டை 


2 


மழையூர் 

முள்ளங்கறிச்சி வடக்கு 
முள்ளங்கறிச்சி தெற்கு 
ஆயிப்பட்டி 
கருப்பட்டிப்பட்டி 
மழையூர் 
தெற்குத் தெரு 
தீத்தானிப்பட்டி 
அதிரான் விடுதி 
வெள்ளாள விடுதி 
வலங்கொண்டான் விடுதி 
கரு. கீழத்தெரு 
( கரு. கீழவட்டம் ) 
குரும்பிவயல் 
ஈச்சன் விடுதி 
வாணக்கன்காடு 
( கரு .மேலவட்டம் ) 
கரு . தெற்குத்தெரு 
வடதெரு 
பொன்னன் விடுதி 
கணக்கன் காடு 
திருமணஞ்சேரி 
இலைகடி விடுதி 
பட்டத்திக்காடு 
பல்லவராயன்பத்தை 
மாங்கோட்டை 
களபம் 

கே .தீனபந்து , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


